பாரதி தமிழ் 

வாசகம் 
முதல் பந்தகம் 


TB . 
03110 


v49 


OFFICE OF THE REGISTRAR 
OR 
BOORS 


* தமிழ்நாடு 


பாரதி தமிழ் வாசகம் 


முதல் புத்தகம் 


21 கம் 


JADRAS 
V. நடராஜன் , 
Divisional Inspector of Schools , Colmbatore 


காப்ப 


008 
. 


2 


Approved by the Text Book Committee Madras . 
( Vitle Page 8 ( Part 1 ) & Page 22 ( Part Il ) of the Consolidated List dated 1 6--1943 ) 


TS. வெங்கடராமன் கம்பெனி 
b5 | C ) வர்ஸ் 

கும்பகோணம் 
N4 

( வில 4. அணு 
148S 


Reprinted : March 1949 


14867 


பேறு 


உயிரெழுத்துக்கள் 


பெ 


இ ஈ உ 


அ ஆ 

ஐ ஒ ஓ ஔ 


உயிர்மெய்யெழுத்துக்கள் 


க ங ச 


கு 


டண 


த ந 

| ம ய ர ல 
வ ழ ள ற ன 


* 


12345678910 


போதனைக் குறிப்புக்கள் 


தாய்மொழிப் போதனை : --- துரைத்தனத்தார் சமீப காலத்தில் வெளி 
யிட்டுள்ள புதிய பாடதிட்டத்தில் குறிக்கப்பட்ட நோக்கத்தையும் முறையை 
யும் அநுசரித்து இந்தப் புத்தகம் தயாரிக்கப்பட்டுள்ளது . இந்தப் புதிய 
பாட திட்டத்தின் முக்கிய அம்சங்களாவன : 

( i ) சுயமாகவும் , தாராளமாகவும் கூச்சமின்றிப் பாவர்களைப் பேசப் 
பழக்குதல் . 

( ii ) பாலர்கள் தினசரிப் பழக்கத்தில் உபயோகிக்கும் சொற்களக் 
கொண்டே பாடங்கள் கற்பித்தல் . 

( iii ) தமிழ் எழுத்துக்களை அகர வரிசைப்படி தனிததனியாக முதலில் 
போதிக்காமல் படத்தின் மூலமும் , பொருள்கள் மூலமும் , முழுச் சொறகளைப் 
பார்த்தவுடன் படிக்கும்படி பழக்கிய பிறகே எழுதப் பழக்குதல் . 

( iv ) விளையாட்டு முறையில் குழந்தைகளின் சுய முயற்சியைப் 
பெருக்கி உற்சாகத்துடன் கற்கச் செய்தல் . 


இப் புதிய முறைகளில் ஆசிரியர்கள் முயற்சி எடுத்துப் போதித்தால் 
பாலர்களுக்குப் படிப்பில் ஆசை உண்டாவதுடன் , அதிக அபிவிருத்தி 
எளிதிலும் விரைவிலும் ஏற்படும் . 

பாட முறை : - இப் புத்தகத்தில் ஒரு வருஷப் பாடத்தை நான்கு 
பிரிவுகளாக அமைத்திருக்கிறது . 

( i ) ! முதல் 16 பக்கங்கள் வரை : - பிள்ளைகளுடன் பழகும் வீட்டு 
உறவினர் , வீட்டுப் பிராணிகள் , பட்சிகள் , விளையாட்டுச் சாமான்கள் , தேக 
உறுப்புக்கள் , மரஞ் செடிகள் , வீட்டுப் பொருள்கள , பள்ளக்கூடப் பொருள் 
கள் , வண்டி வகைகள் , - இவைகளைப் பற்றி அந்தந்தப் பாடங்களில் முதலில் 
பிள்ளைகளுடன் தாராளமாகப் பேசியும் , படத்தைப் பார்க்கச் செய்தும் 
பாடத்தில் உள்ள சொற்களை வருவித்துப் படிக்கச் செய்தல் இப் பகுதியில் 
முக்கிய அம்சமாகும் . இந்தச் சொற்கள் எல்லாம் பிள்ளைகளின் 
அநுபவத்தில் வந்தவைகளே . படத்தையும் வார்த்தையையும் சம்பந்தப் 
படுத்தி முதலில் பிள்ளைகளுக்குக் காட்டி , பின் , படம் இல்லாமல் வார்த்தை 
களை மாத்திரம் ஞாபகப்படுத்திப் படிக்குமாறு பழக்கவேண்டும் . இதற்கு 
உபயோகமாக ஆசிரியர்கள் படங்களும் வார்த்தைகளும் உள்ள அட்டைகள் , 
படங்கள் இல்லாமல் வார்த்தைகள் மாத்திரம் உள்ள 

ரம் உளள அட்டைகள் ஆக 
இரண்டு வனக அட்டைகள் தயாரித்து வைத்துக்கொள்ள வேண்டும் . 

படர் 


NA 


IV 


BIO 


ஆவணக்காப்பக 
களின் உதவியில்லாமல் வார்த்தைகளைப் படிக்கப் பழக்குவதே பிற்பாடு 
செய்யும் முக்கிய வேலையாகும் . இப் பகுதி முடிவில் பழைய பாடம் 
திருப்புவதற்கான பயிற்சியும் , இதுவரையில் வந்த வார்த்தைகளின் ஜாபிதா 
வும் கொடுக்கப்பட்டுள . 

(ii ) பக்கம் 17 முதல் 25 வசை படங்கள் மூலம் அதிகச் சொற் 
களும் சிறு வாக்கியங்களும் படிக்கப் பழக்குவதுடன் , எழுதவும் பழக்கித் தனி 
எழுத்துக்களை அறியச் செய்தல் இப் பகுதியின் நோக்கம் . சுலபமான முறை 
யில் எழுத பழக்கும் பொருட்டு ட , ப , ம , ம , ய ; வ , ல , ச , க , த , ந , ங முதலிய 
வரிசையில் படிப்படியாகப் பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . பழைய 
பாடம் திருப்ப , பயிற்சியும் வார்த்தைகளின் ஜாபிதாவும் இணைக்கப்பட் 
டிருக்கின்றன . 

( iii ) பக்கம் 26 முதல் 33 வரை : - இப்பகுதியில் இன்னும் அதிக 
எழுத்துக்கள் போதிக்கப்படுகின்றன ஆனால் உயிரெழுத்து , உயிர்மெய் 
எழுத்துக்கள் என்ற வரிசையில் தனியாக எழுத்துக்களைக் கொடுக்கப் புதிய 
முறைப்படி தேவையில்லை. 

இப்பகுதியிலும் , பழைய பாடம் திருப்புவதற் 
கான பயிற்சியும் வார்த்தைகளின் ஜாபிதாவும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன . 

( iv ) பக்கம் 34 முதல் 44 முடிய : - இப் பகுதியில் பிள்ளைகளின் 
பழக்கத்திலுள்ள சொற்களைக் கொண்டே குழந்தைப் பாட்டுகள் , படம் 
படித்தல் , படித்துச் செய்தல் , ககை முதலிய பல சுவையான பாடங்களும் 
பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டுள்ளன . இப் பகுதியில் வரும் காய்கறிகள் , 
புஷ்பங்கள் , பழங்கள் , பொருள்கள் முதலியவற்றைப் பிள்ளைகளைக் கொண்டு 
வரச் செய்து அல்லது உபாத்தியாயர் நேரில் காட்டிச் சம்பாஷித்த பின்பு 
படிப்பதையும் , எழுதுவதையும் கற்பிக்க வேண்டும் . இவ் வீதம் நிதர்சன 
முறையில் பாடங்களைக் கற்பித்தால் பையன்களின் உற்சாகம் அதிகமாகிக் 
கற்பதில் ஆசை உண்டாகும் . 

இந்தப் புத்தகத்தில் வந்துள்ள மொத்த வார்த்தைகள் சுமார் 310 
ஆகும் . இப் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சிகளைப்போல் ஆசிரியர் 
ன்னும் பல பயிற்சிகளைத் தயார் செய்து உபயோகிக்கவேண்டும் . 

அநுபவ முறையில் எழுதப்பட்டுள்ள இப் பாரதி முதல் வாசகம் 
பாலர்களுக்கு மிக்க பயன் அளிக்குமென்று நம்புகிறேன் . 


V. நடராஜன் . 


நாலகம் 


* 


500008 . 


a 


Becareeee 


ne 


பாரதி தமிழ் வாசகம் 


முதற் புத்தகம் 


அப்பா அம்மா பாப்பா 
அம்மா பாப்பா 

அப்பா 


குறிப்பு :-ஆரம்பத்தில் படங்கள் மூலமாகச் சொற்களை வருவித்து , முழுச் 
சொற்களாகப் படிக்கப பழக்கவேண்டும் . ஆரம்பப் பாடங்களில் எழுத்துக்களைத் 
தனியாக அறியவும் எழுதவும் தேவையில்லை . 


Tal 


A 


நாய் 


குதிரை 


பூனை 


எருமை 


பசா 


நாய் குதிரை பூனை 
ஆடு எருமை பசு 


பசு 


ஆடு 
• நாய் 


பூனை 
குதிரை 


எருமை 


அணில் 


எலி 


மீன் 


* 


எறும்பு தவளை 
அணில் எலி 
எறும்பு தவளை மீன் 


மீன் 


எலி 


எறும்பு 


தவளை 


அணில் 


காக்கா 


கிளி 


கோழி 


குருவி 


காக்கா 


கிளி 


கோழி 


குருவி 


கோழி 


குருவி 
கிளி 


காக்கா 


[ 2 


பந்து 


உ 


பம்பரம் 


ஓதல் 


-ட 


ட ம் 


பந்து 
பம்பரம் 


ஊதல் 


ஊதல் 


பம்பாம் 


பட்டம் 


பந்து 


குறிப்பு :-(1) கீழ்வரும் படங்களின் பெயர்களைச் சொல்லச் செய்யவும் . 


ப 


V 


( ii ) பின்வரும் சொற்களைக் குறிக்கும் படங்களைக் காட்டச் செய்யவும் . 


காக்கா 


பம்பரம் அணில் நாய் 

நாய் கோழி 


பூனை 


தவளை 


மீன் 


பட்டம் 


ஊதல் 


எலி 


கிளி 


எருமை 


பந்து 


எறும்பு ஆடு 


குருவி 


குதிரை 


கண் 


காது 


மூக்கு 
வாய் 


3 ஆம் 


விரல் 


பல் 


பாதம் 


காது 


தலை 

விரல் 
வாய் 

கண கை 
பல் நகம் 

மூக்கு 


கால் 


8 


කා 


பூ 


காய் 


வாழை மரம் 


வாழை மரம் 


பூ 


இலை 


காய் 


இலை 


வாழை மரம் 


காய் 


பூ 


3 ] 


9 


W 


தூண் 

தேவு - சன்னல் 

விடு 
தூண் வீடு சன்னல் 


கூரை கதவு சுவர் 


வீடு 


தூண் 
சன்னல் 


கதவு 


சுவர் 


கூரை 


10 


s 


15 


ப 


பெட்டி 


குடம் 


பூட்டு 


விசிறி 

சட்டி அடுப்பு 
பெட்டி குடம் பூட்டு 
விசிறி சட்டி அடுப்பு 


அடுப்பு 


குடம் 
பூட்டு 


சட்டி 
விசிறி 
பெட்டி 


11 


எணி 


பப் 


ரல் 


அம்மி முறம் 

உலக்கை 
எணி பாய் உரல் 


அம்மி முறம் உலக்கை 


உலக்கை 


அம்மி 
முறம் 


பாய் 


உரல் 


எணி 


12 


சீப்பு 


கண்ணுடி 


ஊசி 


நூல் 


விளக்கு 


சீப்பு கண்ணாடி 
ஊசி நூல் விளக்கு 


நூல் 
ஊசி 


கண்ணாடி 

சீப்பு 
விளக்கு 


ரத்தமிழ் 


SMERUNATARAMO 


புத்தகம் சிலேட்டு 


மேசை 


நாற்காலி 


புத்தகம் சிலேட்டு மணி 
மேசை நாற்காலி 
நாற்காலி 

சிலேட்டு 
புத்தகம் 


மேசை 


மணி 


பண் 
பர் 


nurna . 


மாட்டு வண்டி 
குதிரை வண்டி 
சைகிள் வண்டி 
ரயில் வண்டி 
மோட்டார் வண்டி 


மாடு 


குதிரை சைகிள் 


மோட்டார் 


ரயில் 


வண்டி 


பயிற்சி 


குறிப்பு : - உபாத்தியாயர் பயிற்சி வினாக்களை வாசித்துப் பிள்ளைகளைக் சொல்லவும் 

செய்யவும் பழகவேண்டும் . 


( 1 ) படங்களின் பெயர்களைச் சொல் : -- 


D 


(II ) பின் வரும் சொற்களைக் குறிக்கும் படங்களைக் காட்டு : 
மணி 

விசிறி மரம் 
புத்தகம் 

UTÚLIT 


கண்ணாடி 


சிலேட்டு வண்டி 


நாற்காலி சீப்பு 


கண் 


பெட்டி 


உரல் 


18 


( iii ) படி : 

பந்து 


மரம் 


சட்டி 


அப்பா 


பம்பரம் 


விடு 


ஏணி 


பாப்பா 


பட்டம் 


கதவு 


வண்டி 


ஊதல் 


தாண் 


உரல் 


பூனை 


தலை 


சன்னல் 


உலக்கை 


சுவர் 


கண் 


ஆடு 


ஊசி 


பசு 


மூக்கு 


நாற்காலி 


பெட்டி 
விசிறி 


அணில் 


காது 


மேசை 


எலி 


வாய் 


சிலேட்டு 


கூரை 


பல் 


புத்தகம் 


அம்மி 


எறும்பு 


கால் 


குதிரை 


தவளை 


கை 


எருமை 


வாழை 


மீன் 


விரல் 


குடம் 


முறம் 


காக்கா 


நகம் 


விளக்கு 


சீப்பு 


கோழி 


இலை 


கண்ணாடி 


அடுப்பு 
மணி 


கிளி 


நூல் 


குருவி 


காய் 


மாடு 


சைக்கிள் 


மோட்டார் 


ரயில் 


பாய் 


5 ] 


PUIou 


AYR 


LAUUH 


| urin பாபா 


பாப்பா | 


பாப்பா வா . 


படம் பார் . 


பாடம் படி . 


ஊசி நூல் 


உரல் உலக்கை 


ஆடு மாடு 


ஈ எறும்பு 


பார்த்து எழுது - 


ம் 


மரம் 


LDT DIT 1. 

1 . 
மாமா வா . 
மரம் பார் . 


குதிரை வண்டி 
கால் விரல் 
கை கால் 
பந்து ஆடு . 


பார்த்து எழுது : 


மரம் 


பழம் 

| பாய் 
அம்மா வா . 


பழம் பார் . 


மா மரம் 


சன்னல் கதவு 


மா உரல் 


அம்மி குழவி 


பார்த்து எழுது : 


பழம் 


20 


வட்டம் 

பாலம் 
அப்பா வா . 
பாலம் பார் . 


நாய் வால் 
மரத் தூண் 
மேசை நாற்காலி 


வாழை மரம் 


பார்த்து எழுது : 


வட்டம் 


| 


பாலம் 


81 


பார்திதமிழ் 


வாசகம் 


SVEFUATA RAMANEO 


சக்கரம் புத்தகம் 
வண்டிச் சக்கரம் 


சக்காம் வட்டம் 


சிலேட்டுப் புத்தகம் 
தாத்தா வா . 
புத்தகம் படி 


சக்கரம் புத்தகம் 


MAE . 


நாய் மாங்காய் எற்றம் 


மா ஏற்றம் 
நாய் நகம் 


மாமா வா . 


மாங்காய் தா . 


பால் கற . 


ழுது : 


நாய் மாங்காய் எற்றம் 


23 


மத்தளம் 


ஊஞ்சல் 


மத்தளம் அடி . 
ஊஞ்சல் ஆடு , 


பசு மாடு 


மாம்பழம் தா . 
பாட்டுப் பாடு . 


எழுது : 


மத்தளம் 


ஊஞ்சல் 


கண் 


சன்னல் 


என் கண் 


சன்னல் கதவு 


மண் சுவர் 
கூரை வீடு 

வண்டி மாடு 
ஊஞ்சல் ஆடலாம் . 
பாட்டுப் பாடலாம் . 


எழுது : 


கண் என் சன்னல் 


தாநாடு 


0485 


பயிற்சி 
( i ) விட்ட எழுத்தை எழுதச் 
செய்யவும் : -- 


கால்லி , பிறகு வாசிக்கச் 


160008 
. 


ព្ទ ) 


ம - தளம் 


மாங்காய் 


கற 


ஏ -- ம் ( ற்ற ) - சல் ( ஞ் ) ச - -ல் ( ன்ன ) 
( ii ) படி : 
பாடு 

வட்டம் 
மண் பாடம் 

ஏற்றம் 
பார் 

பழம் 

ஊஞ்சல் 
பால் பாலம் 

மாங்காய் 
படி TIDI 

தாத்தா மாமரம் 
அடி 

பாட்டு 

மத்தளம் 
சக்கரம் 

T 
( III ) எழுது : -- 

0310 
வா மண் பாலம் 

lor vor 
LIN UILLO 

தாத்தா 


ஆடு 


குழவி 


N49 


குழவி 


( iv ) விதை அல்லது குச்சிகளால் வைத்துக் காட்டச் 
செய்யவும் : 
டபம் முய 

ச கத நங் 
வல் 

னணறஞ் 


ஊ எ ஏ 


அணில் 


ADIA 


அண 


ANANA 


புரு 


1925 


அண்ணாவர் . 


அணில் வால் 
புறாப் படம் 


அண தா . 


வண்ணான் வந்தானா? 


கல் - கால் படம் - பாடம் 


எழுது : 


வால் அணா புறா 

வந்தானா 


பாடம் முதல் சொல்வது எழுதஓம் பரிற்சி செய்யலாம் , 


கிளி 


சீப்பு 


பல்லி 


மீன் 


இட்டலி 


ஈச்ச மரம் 
கத்தி 


மரச் சீப்பு 


பாட்டீ வா . 


தம்பி வா . 


இட்டலி தா . 
தண்ணீர் தா . 


மணி -அடி . 


எழுது : 


இட்டலி ஈ பாட்டி 
விசிறி மீன் 


குருவின் 


சூரியன் 


The 


இந் 


ANO 


PER 


கணறு 


ரூபாய் 


INDIA 


உரல் 

புளியமாம் 
ஊதல் 

தங்கக் காப்பு 
தஞ்சாவூர் பருத்தி நூல் 

மூன்று ரூபாய் 
பாலு ஒரு பையன் . 
பசுபுல் தின்னும் . 
கன்றுக்குட்டி துள்ளும் . 


கல் தூண் 


எழுது -- 


குருவிக்கூடு நூல் 
தஞ்சாவூர் எமுது 


தென்னமரம் 


தேங்காய் 


எலி 


எணி 


நெருப்புப் பெட்டி 
தேங்காய் எண்ணெய் 


நேராக நில் . 


உள்ளே வா . 


கீழே இறங்கு . 


ஆப்பம் தின்னு . 
வெயிலில் திரியாதே . 


பல் தேய் . 


எழுது - 


தென்ன மரம் 
தேங்காய் எண்ணெய் 


ஒன்று 


ஓணான் 


கொக்கு 


கோயில் 


311 


பூந்தோட்டம் 
தென்னந்தோப்பு 
பொங்கல் பண்டிகை 
ஓணான் ஓடும் . 
நீர்மோர் குடி 
வேறெரு புத்தகம் எடு . 


எழுது : 


ஒன்று கொக்கு 
வேறொரு ஓணான் 


படத்தில் காட்டு : 

குடை 


OD 


தலை 


தவளை பூனை 

பூமாலை 
படித்துச் செய் : 
இடுப்பில் கை வை . 

நிமிர்ந்து நில் . 
இரண்டு தடவை குதி . வெளியே போ . 
கையைத் தொங்கவிடு . 

உள்ளே வா . 


வௌவால் 


மாமா சௌக்கியமா ? 


எழுது : 


பூனை தவளை 
வௌவால் 


32 


பயிற்சி II 
( 1 ) படங்களின் பெயர்களை எழுது - 


SSR 


DA 


Tal 


ANANA 


1925 


வ 


li ) தனியாக உள்ள எழுத்தைக் கோட்டின் மேல் எழுது 
பிறகு வாசி - 


அக்- ( கா ) வெற் - லை ( P ) 
கு - ம் ( ள ) ப - மாம் ( னை ) 
வே- செய் . ( லை ) 
ம - யில் நனையாதே . ( ழை ) 
வௌ -- ல் பறக்கும் . ( வா ) 


33 


(iii ) படி : 


வை 


காப்பு 


தடவை 


இடுப்பு 
தங்கம் 


போ 


600 


புரு 


ரூபாய் 


பல்லி 


பருத்தி 


அண்ணன் 


ஓணான் 


வெற்றிலை 


தேய் 


அக்காள் 


கொக்கு 


சூரியன் 


செய் 


தம்பி 


வெளவால் 


வெயில் 


பாட்டி 


கன்றுக்குட்டி மழை 
தென்ன மரம் 

நெருப்பு 


எடு 


பையன் 


வண்ணான் 


பனை மரம் 


கல் 


பற 


கோயில் 


ஈச்ச மரம் 


தோப்பு 


மோர் 


புளிய மரம் 
கீழே 


துள்ளு 


தோட்டம் 


தேங்காய் 


எழுது 


கிணறு 


வெளியே 


எண்ணெய் 


தின்னு 


குனம் 


உள்ளே 


தண்ணீர் 


பை 


புல் 


நேராக 


இட்டலி 


ஆப்பம் 


இறங்கு 
திரியாதே 


குடை 


ஒன்று 


பொங்கல் 


மாலை 


இரண்டு 


வந்தானா 


பண்டிகை 


வேலை 


மூன்று 


நனையாதே 


தஞ்சாவூர் 


கத்தி 


வேறொரு 


தொங்கவிடு 


சௌக்கியம் 


பாட்டு 
உாலில் நெல்லைப் போட்டு 
உலக்கையாலே குத்தி 
உமியை நன்றாய்ப் போக்க 
உண்ண நல்ல அரிசி . 


நெல் 


உமி 


அரிசி 


போடு 


நல்ல 


நன்றாய் 


குத்து 


உண்ண 


நெல்லை 


விளையாடிக் காட்டு : 
1. நில் . புத்தகத்தை எடு . திற . படி . மூடு . 

கிழே வை , 


கையை தட்டு . சலாம் செய் . உட்கார் . 


2. சிலேட்டை எடு . கண்ணை மூடிக்கொள் . 

ஏணி எழுது . கண்னைத் திற , 


குறிப்பு : - இந்தப் படங்களில் வரும் காய் , பழம் , பூ இவைகளை உபாத்தியாயர் நேரில் 
கொண்டுவந்து காட்டவேண்டும் . 


ஆ 


படத்தில் உள்ள காய் 
களின் பெயர்கவைச் சொல் . 
பிறகு எழுது . 
1 . 
2 . 
3 . 
4 . 
5 . 
6 . 
7 . 
8 . 


பழங்களின் பெயர்களைச் 
சொல் . பிறகு எழுது . 


1 . 
2 ) 
3 . 


5 . 
6 . 


36 


- 


M 


அரளி மல்லிகை பூவரசம்பூ 
அல்லி தாமரைப்பூ செவ்வந்தி 


1 , படத்திலுள்ள பூக்களின் பெயர்களை எழுது . 

2. சிலேட்டில் இவைகளின் படம் போடு ஒவ்வொன்றுக்கும் வர்ணச் 
சாக்கட்டியினால் சரியான வர்ணம் பூசு . 


வாழைக்காய் , மிளகாய்ப்பழம் , எலுமிச்சம்பழம் , 
ஆரஞ்சுப்பழம் , மாம்பழம் , அரளிப்பூ , 
பூவரசம் பூ , தாமரை மொட்டு . 

பாட்டு 
கைகொட்டு பாப்பா கைகொட்டு 
கடைக்குப் போகலாம் கைகொட்டு 
பொம்மை 

வாங்கலாம் கைகொட்டு 
மிட்டாய் வாங்கலாம் கைகொட்டு 
மெதுவாய்த் தின்னலாம் 

கைகொட்டு . 


நாம் விளையாடுவோம் 


நான் பம்பரம் சுற்றுகிறேன் . 


நீ பட்டம் விடுகிறாய் . 


அவன் கோலி ஆடுகிறான் . 


இவள் கயிறு தாண்டுகிறாள் . 


இவர்கள் பந்து அடிக்கிறார்கள் 


அவர்கள் ஓடுகிறார்கள் . 


இந்தப் பெண்கள் பாண்டி 

ஆடுகிருர்கள் . 


எழுது - 


நான் நீ அவன் இவன் 
நாம் நீங்கள் அவர்கள் இவர்கள் 


38 


என்ன செய்வேன் ? 


காலையில் எழுந்திருப்பேன் . 
பல் தேய்ப்பேன் . 
முகம் கழுவுவேன் . 
உடல் குளிப்பேன் . 
சுத்த உடை கட்டு வேன் . 
சாதம் சாப்பிடுவேன் . 
பள்ளிக்கூடம் போவேன் . 
பாடம் படிப்பேன் . 
மாலையில் ஓடி விளையாடுவேன் . 
இரவில் தூங்குவேன் . 


என்ன செய்யமாட்டேன் ? 


குப்பை - மாட்டேன் . ( போட ) 
வண்டி பின்னால் - மாட்டேன் . ( ஓட ) 
ஒருவரையும் 

மாட்டேன் . ( திட்ட )) 
காயம் பட்டால் - மாட்டேன் . ( அடி ) 


39 


பாட்டு 


உருட்டுச் சட்டி பொம்மை இது 


உருண்டு உருண்டு ஆடும் இது 


தஞ்சாவூர் ரயிலடியில் 


தப்பிப் பாப்பா அழுதபோது 


சின்ன அத்தான் வாங்கித் தந்த 


சிரான பொம்மை இது . 


மோட்டார் வண்டி அது 


வேகமாக ஓடும் அது 


பாட்டனார் வாங்கியத்து 


பட்சமுடன் தந்ததது . 


என்ன செய்கிறார்கள் ? 


இவள் சமைக்கிறாள் . 


இவள் ராட்டை சுற்றுகிறாள் . 


இவன் கூடை முடைகிறான் . 


அவன் ஏர் உழுகிருன் . 


அவன் துணி நெய்கிறான் . 


அவன் சட்டை தைக்கிறான் . 


J 


பேராசை கொண்ட நாய் 


இது ஒரு பாலம் . 


பாலத்தில் நிற்பது ஒரு நாய் . 


நாயின் வாயில் ஆப்பம் பார் . 
பார் ! தண்ணீரில் நாயின் நிழல் . 
நிழல் வாயில் ஓர் ஆப்பம் . 

அந்த ஆப்பத்தைக் கௌவ நாய் வாயைத் 
திறந்தது . 

நாயின் ஆப்பம் தண்ணீரில் விழுந்தது . 
நிழல் வாயில் ஆப்பம் எங்கே ? 
நாய்க்கு இருந்த ஆப்பமும் போனது . 


2 


படம் படித்தல் 


1. முதல் பக்கத்திற்கு எதிரில் உள்ள வர்ணப் 


படத்தைப் பார் . 


2. படத்தில் காட்டு : 


அம்மா , அப்பா , பாப்பா , பையன் , பெண் . 


3. மேசைமேல் என்ன இருக்கிறது ? 


4. அப்பா எதில் உட்கார்ந்திருக்கிறார் ? 


அவன் என்ன 


5. பையன் பெயர் சுந்தரம் . 

செய்கிறான் ? 


6. பெண்ணின் பெயர் கமலம் . அவள் எதனுடன் 

விளையாடுகிறாள் ? 


7. அம்மா என்ன செய்கிறாள் ? 


8. படத்தில் உள்ள ஆறு பொருள்கனின் 


பெயரை எழுது . 


பயிற்சி IV 


li ) இந்தப் படங்களைப் படி : 


குடிதண்ணீர்க்குணம் 
அசுத்தம்செய்யாதே 


சேலம் 


மேட்டூர் 


தாதா 
பாடசாக 
வரம்பலம் 
முதல் வகுப்புவரை 8 


மைல் 


மொத்தப் பிள்ளைகள் 20 


( ii ) கேள்விகள் : 
1. மைல் கல்லில் இருந்து சேலம் எத்தனை மைல் ? மேட்டூர் எத்தனை 

மைல் ? 
2 , இரண்டாவது படத்தைப்போல் எங்கே பார்த்திருக்கிறாய் ? இந்தக் 

குளத்துத் தண்ணீரை ஏன் அசுத்தம் செய்யக் கூடாது ? 
3. மூன்றாவது படத்தைப் போல் கட்டம் 

கட்டம் போடு . அதில் 

உங்கள் 
பள்ளிக்கூடத்தைப்பற்றி எ 

எழுது . 


( iii ) பூர்த்தி செய் : -- 


கைகள் 


மரங்கள் 


கை 
விரல் 


மரம் 
பழம் 
புத்தகம் 


( iv ) படி 
கொட்டு 

சுற்று 

சாப்பிடு 
குளி 

சமை 
கட்டு 

சொல் 


கழுவு 


தாண்டு 
தூங்கு 
கதை 
நெய்கிறான் 
போடு 


போக்கு 
மூடு 
மூடை 
வாங்கு 
விளையாடு 


கௌவு 


காட்டு 


தட்டு 


குத்து 


less 


13 
ere 


( iv ) - தொடர்ச்சி 


மெதுவாய் 


On 


பாண்டி 
பள்ளிக்கூடம் 
பாட்டனார் 
பட்சம் 


முதல் 


நீங்கள் 
அவள் 


விழு 
அழ 
இரு 
உண்ணு 
உட்கார் 
உருண்டு 
உருட்டு 


மேல் 


அந்த 


பேராசை 


எதனுடன் 
எதில் 
எதிர் 
எங்கே 


என்ன 


உள்ள 


பக்கம் 
பொருள் 
மொட்டு 
மிட்டாய் 
முகம் 


எழுந்திரு 


இரவு 


கடை 


இவன் 


கோலி 


மாலை 


கயிறு 


ரயிலடி 


இவர்கள் 
இவள் 


காலை 


பாட்டை 


வேகம் 


உடை 


குப்பை 
காயம் 


வர்ணம் 
ஒவ்வொன்று 
ஒருவர் 


அவன் 
அவர்கள் 
கத்தரிக்காய் 
புடலங்காய் 
பறங்கிக்காய் 
முருங்கைக்காய் 
மிளகாய் 
வாழைக்காய் 
வெண்டைக்காய் 
அவரைக்காய் 
செவ்வந்திப்பூ 
தாமரைப்பூ 
பூவரசம்பூ 
மல்லிகை 
அல்லி 
அரளி 
திராட்சைப்பழம் 
பலாப்பழம் 
மாம்பழம் 
ஆகஞ்சுப்பழம் 
வாழைப்பழம் 
எலுமிச்சம்பழம் 


சலாம் 


அரிசி 


கான்கு 


ஓர் 
அத்தான் 


ஐந்து 


ஏழு 


சோறு 
சட்டி 
சட்டை 
சாக்கட்டி 
துணி 
நெல் 
நிழல் 
பொம்மை 
பெண் 


சுத்த 
சின்ன 
சீரான 
சரியான 


எட்டு 


ஒன்பது 


பத்து 


நான் 


நல்ல 
பின்னே 


நாம் 


Sri Mahabharaibam Press , kumbakonam . 7-3-49, C10100 


உயிர் மெய் எழுத்துக்கள் 


மெய் 
18 
க் 


ஈ 


உ 


ஊ 


அ ஆ 
க காசி 


உயிர் 12 
6 

5ஏ 
கெ கே 


கை கொ கோ 6 


ங் 


நமாமி வீசுது 


ங ஙே 


கை கொ கோ G 


சாசி க 


செ சே சை சொ சோ சௌ 


ஞ் 


ஞ Z 
ஞாடு – னு 

ஞ ஞெ ஞே ஞை ஞொ ஞோ ஞௌ 


ட் 


- டாடி டீ டு 


டெ டே 


டை டொ டோ டௌ 


மனு 


த 


ணணணிணீ 

ணூ ணெ ணே ணை ணெ ணோ ணௌ 
சுதா தி தீ து தூ நெ தே கை தோ தோ தௌ 
ந நா நி 

நீ 

து நூ நெ கே கை நொ நோ நௌ 
ப பா பி பீ பு பூ பெ பே பை பொ போ பௌ 
ம மா மி மீ 

மு மூ மெ மே 

மை மொ மோ மௌ 
ய யா யி யீ யு யூ யெ யே யை யொ யோ யௌ 


ம் 


பார் 


ரு 


ரை ரொ ரோ ரௌ 


ல் 


ல லா லிவி 


லே லே லொ லோ லௌ 


வ் 


ம 


வ வா வி வீ வு வூ வெ வே வை வொ வோ வௌ 
மு ழா ழி ழீ மு மூ 

மூ ழெ 

ழெ ழே ழை ழொ ழோ ழௌ 
ள ளாளி ள் 

ளூ 

ளெ ளே ளை ளொ ளோ ளௌ 


வக 


நரு றீ றுஅ றூ றெ றே றை றொ றோ றௌ 


ज 


ன னா னி னீ 


னூ னெ னே னை னொ னோ னௌ 


